GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN /467 /2012- 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 1 .60 Paise . 


0 FT 


TAMIT 


MENT 


RNU 


TER 
2 

. W 
RILE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TA 


INADO 


1. 


17 


TRUT 


ALONET 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No. 157 ] 


CHENNAI, FRIDAY, JULY 24 , 2015 
Aadi 8 , Manmadha, Thiruvalluvar Aandu - 2046 


Part II — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


SCHEDULE 


ANIMAL HUSBANDRY , DAIRYING AND FISHERIES 

DEPARTMENT 


ACQUISITION OF LANDS 
[G . O . Ms. No . 157, Animal Husbandry , Dairying and Fisheries 

(FS -4 ), 24th July 2015 , 944 8, LOGOTLOG , TOUTUN 

36000 2046.] 
No . II (2 )/AHDF/402(a )/ 2015 . 

The Government of Tamil Nadu having been satisfied that 
the lands specified in the Schedule below have to be acquired 
for a public purpose and it having already been decided that 
the entire amount of compensation to be awarded for the lands 
is to be paid out of public revenues, the following declaration is 
issued under Section 6 of the Land Acquisition Act, 1894 
(Central Act 1 of 1894 ) read with Section 24 ( 1) (a ) of the 
Right to Fair Compensation and Transparency in Land 
Acquisition , Rehabilitation and Resettlement Act, 2013 
(Central Act 30 of 2013). 

DECLARATION 
Under Section 6 of the Land Acquisition Act 1894 
(Central Act 1 of 1894 ), read with Section 24 ( 1) ( a ) of the Right 
to Fair Compensation and Transparency in Land Acquisition , 
Rehabilitation and Resettlement Act, 2013 ( Central Act 30 of 
2013) the Governor of Tamil Nadu hereby declares that the 
lands specified in the Schedule below and measuring 8 .13.0 
Hectares be the same, a little more or less are needed for a 
public purpose to wit for the formation of Tamil Nadu Fisheries 
University at Nagapattinam in Nagoor (Muttam ) Village . 

A plan of the lands is kept in the Office of the Revenue 
Divisional Officer, Nagapattinam and may be inspected at any 
time during office hours . 


Nagapattinam District, Nagapattinam Taluk , 

Nagoor (Muttam ) Village . 
1. Ryotwari , wet , R . S . No .69/5 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited, bounded on North by 
R .S .No.69 /4 , East by R . S .No .69/6 , South by R . S .No.69/ 2 , 
West by R . S .No .69/ 1 - 0 .05 .5 Hectare . 

2. Ryotwari, wet , R . S .No.69/6 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited , bounded on North by 
R . S .No.69/4 , East by R . S .No.69/8 , South by R .S .No.70 , 
West by R . S .No.69/5 , 2 - 0 . 21 .0 Hectare . 

3. Ryotwari, wet , R . S .No.69 /7 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited , bounded on North by 
R . S .No .69/3 , East by R . S .No.69/9 , South by R .S .No.69/8 , 
West by R . S .No.69/4 - 0 .20 .0 Hectare . 

4 . Ryotwari, wet , R .S .No.69 /8 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited , bounded on North by 
R . S .No.69/7 , East by R . S .No.69/9 , South by R . S .No.70 , 
West by R . S .No.69/4 , 6 - 0 . 35 .0 Hectare . 

5 . Ryotwari , wet , R . S .No.69/9 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited , bounded on North & 
East by R . S .No .69 /3 . South by R . S .No.71, West by 
R . S .No .69 /7 . 8 - 0 . 33. 0 Hectare . 

6 . Ryotwari, wet , R . S.No.70 /1 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited , bounded on North by 
R . S .No.69, East by R . S .No .70 /5A , South by R . S .No. 70 /2 , 
West by R . S .No .79 - 0 . 14 .5 Hectare . 


7. Ryotwari, wet , R . S .No .70 /2 belonging to M /s Advance 
Infra Developers Private Limited , bounded on North by 
R . S .No .70 / 1 , East by R . S .No .70 /5A , South by R . S .No.70/4 , 
West by R . S .No .79 - 0 . 38 .5 Hectare . 


DTP - 11 - 2 Ex. ( 157 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


8 . Ryotwari , Wet , R . S . No . 70/ 4 belonging to M /s Advance 

நிலம் கையகப்படுத்தல் பற்றிய அறிவிக்கை 
Infra Developers Private Limited , bounded on North by 
R . S .No. 70/2 , East by R .S . No.70/5A , 5B , South by R . S .No. 76 , 1894 ஆம் ஆண்டைய நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின் 
West by R . S . No .70/ 3 ,79 - 0 . 70 . 0 Hectare . 

6 - ம் பிரிவின்படியான வரைவு விளம்பல் 
9 . Ryotwari , wet , R . S .No. 70/5A belonging to M / s Advance 
Infra Developers Private Limited , bounded on North by கீழ்க்காணும் விபர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 
R . S . No . 69 , East by R . S . No . 71 , South by R . S .No. 70/ 5B , 

நிலங்களை ஒரு பொது நோக்கத்திற்காக கையகப்படுத்த 
West by R . S .No.70/1 , 2 , 4 - 0 . 44 . 0 Hectare. 

வேண்டியுள்ளது என்று தமிழ்நாடு அரசு மன 
10 . Ryotwari , wet , R . S . No . 70/ 5B belonging to M / s Advance நிறைவடைந்திருப்பதோடு , அந்நிலங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 
Infra Developers Private Limited , bounded on North by 

இழப்பீட்டுத்தொகை முழுவதும் பொது வருவாய்களிலிருந்து செலுத்த 
R . S . No . 70/5A , East by R . S . No . 71 , South by R . S . No. 76 , 

வேண்டுமென்று ஏற்கெனவே முடிவெடுக்கப்பட்டிருப்பதாலும் , 
West by R . S . No. 70/ 4 - 0 . 45 .0 Hectare. 

நியாயமான இழப்பீடு பெறும் உரிமை மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் , 
11 . Ryotwari, wet , R . S . No . 71/ 3 belonging to M /s Archana 

மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வில் ஒளிவு மறைவற்ற தன்மை சட்டம் , 
Infra Developers Private Limited, bounded on North by 

2013 (மத்திய சட்டம் 30/ 2013) பிரிவு 24 (1) (a)- இன் படியும் , 1894 ஆம் 
R . S .No. 71 /1 , 2 , East by R . S . No . 72 , South by R .S . No . 71/5 , 75 , 
West by R . S . No. 71/ 4 , 70 - 1 . 47 . 0 Hectare. 

ஆண்டைய நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 

1/ 1894) 6 - ம் பிரிவின் கீழும் பின்வரும் விளம்பல் வெளியிடப்படுகிறது . 
12 . Ryotwari , wet , R .S . No.71/5 belonging to M /s Archana 
Infra Developers Private Limited , bounded on North by 

விளம்பல் 
R . S .No. 71/ 3 , East by R . S . No . 72 , South by R . S .No. 73 , 75 , 
West by R . S . No.71 / 3 - 0 . 39 .5 Hectare. 

1894 ஆம் ஆண்டைய நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின் 
13. Ryotwari , wet , R . S .No. 76 / 1 belonging to M / s Agni Infra ( மத்திய சட்டம் 1/ 1894 ) 6 - ம் பிரிவின் கீழும் , நியாயமான இழப்பீடு 
Developers Private Limited , bounded on North by R . S .No. 70 , பெறும் உரிமை மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் , மறுவாழ்வு மற்றும் 
East by R . S .No. 76 / 3 , 4 , South by R . S .No. 76 / 2 , West by மீள்குடியமர்வில் ஒளிவு மறைவற்ற தன்மை சட்டம் , 2013 
R .S . No . 78 , 77 - 0 .68 . 5 Hectare . 

( மத்திய சட்டம் 30 /2013 ) பிரிவு 24(1)(a )- - இன் படியும் , தமிழ்நாடு 
14 . Ryotwari, wet , R . S . No . 76/ 2 belonging to M / s Agni Infra ஆளுநர் அவர்கள் கீழ்க்காணும் விவர அட்டவணையில் 
Developers Private Limited , bounded on North by R . S .No. 76/ 1 , குறிப்பிட்டுள்ளதும் 8.13 .0 ஹெக்டேரைக் கொண்ட அதே அல்லது 
East by R . S . No . 76 / 4 , South by R . S . No .94A , West by சற்று கூடுதலாகவோ , குறைவாகவோ பரப்பளவு உள்ளதுமான 
R . S . No . 77 - 0 .51. 5 Hectare . 

நிலங்கள் ஒரு பொது நோக்கத்திற்காக அதாவது தமிழ்நாடு மீன்வளப் 
15 . Ryotwari , wet , R .S . No .77 /1 belonging to M /s Agni Infra பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு தேவைப்படுகிறது என்று இதன் மூலம் 
Developers Private Limited , bounded on North by R . S .No. 81 , அறிவிக்கிறார் . இந்நிலங்களின் வரைபடங்கள் நாகப்பட்டினம் 
East by R . S . No . 77/ 2 , 3 , South by R . S .No. 94A , West by 

வருவாய் கோட்ட அலுவலர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன . 
R . S . No. 82 - 0 .49. 0 Hectare. 

அவற்றை அலுவலக நாட்களில் பணி நேரங்களில் எப்போது 
16 . Ryotwari, wet , R . S .No. 77/ 2 belonging to M / s Agni Infra வேண்டுமானாலும் பார்வையிடலாம் . 
Developers Private Limited , bounded on North by R . S .No. 81 , 
East by R . S . No. 77 / 4 , South by R . S .No . 77/ 3 , West by 
R . S . No . 77/ 1 - 0 . 17 . 0 Hectare . 

விபர அட்டவணை 
17 . Ryotwari, wet , R . S . No . 77/ 3 belonging to M / s Agni Infra 

நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் வட்டம் , 
Developers Private Limited , bounded on North by R . S .No. 77/2 , 

நாகூர் (முட்டம் ) கிராமம் . 
East by R . S . No . 77 / 4 , South by R . S . No . 94A , West by 
R . S . No . 77/ 1 - 0 . 11 . 5 Hectare . 

1 . வடக்கில் 69 / 4 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
18 . Ryotwari , wet , R . S . No. 77/ 5 belonging to M /s Advance 69/ 6 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 69/ 2 
Infra Developers Private Limited, bounded on North by எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 69/1 எண்ணுள்ள 
R . S . No . 78 , East by R . S . No. 77/ 6 , South by R . S . No . 94A , 

நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அட்வான்ஸ் 
West by R . S .No. 77 / 4 , 81 - 0 . 41 . 0 Hectare . 

இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 
19 . Ryotwari , wet , R . S . No. 77 / 8 belonging to M /s Agni Infra சொந்தமானதும் நில அளவை எண் . 69/5 கொண்டதுமான 
Developers Private Limited , bounded on North by R . S . No . 78 , ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0 .05.5 ஹெக்டேர் . 
East by R . S . No. 77 / 9 , South by R . S . No . 94A , West by 
R . S . No . 77 /7 - 0 . 25 . 5 Hectare . 

வடக்கில் 69/ 4 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
20 . Ryotwari, wet , R . S .No . 77 / 9 belonging to M / s Agni Infra 

69 / 8 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 70 
Developers Private Limited , bounded on North by எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 69/5 , 2 
R . S .No. 78 , East by R . S . No. 76 , South by R . S . No. 94A , எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் 
West by R . S .No. 77 / 8 - 0 . 36 . 0 Hectare. 

அட்வான்ஸ் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 
Total - 8 .13. 0 hectares or 20 .08 Acres . 

லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 69/ 6 

கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0. 21.0 
S . VIJAYAKUMAR , 

ஹெக்டேர் . 
Secretary to Government. 


2 . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 . வடக்கில் 69/3 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் அட்வான்ஸ் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 

69 /9 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 69 / 8 லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 70/5 ஏ 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 69 /4 எண்ணுள்ள கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.44 .0 
நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அட்வான்ஸ் ஹெக்டேர்ஸ் . 
இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 
சொந்தமானதும் நில அளவை எண் . 69 /7 கொண்டதுமான 

10 . வடக்கில் 70/5ஏ எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , 
ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0 .20 .0 ஹெக்டேர்ஸ் . 

கிழக்கில் 71 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 76 

எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 70/ 4 எண்ணுள்ள 
வடக்கில் 69 /7 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அட்வான்ஸ் 
69/ 9 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 70 இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 69/ 4 ,6 சொந்தமானதும் நில அளவை எண் . 70/5பி கொண்டதுமான 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.45 .0 ஹெக்டேர்ஸ் . 
அட்வான்ஸ் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 
லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 69/ 8 

வடக்கில் 71/1, 2 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , 
கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.35 .0 

கிழக்கில் 72 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 
ஹெக்டேர்ஸ் . 

71 /5, 75 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 71 /4, 

70 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் 
5 . வடக்கில் 69 / 3 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் மெசர்ஸ் அர்ச்சனா இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 

69/ 3 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 71 லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 71/ 3 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 69/ 7 ,8 கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 1.47.0 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் ஹெக்டேர்ஸ் . 
அட்வான்ஸ் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 
லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 69/ 9 

12 . வடக்கில் 71/3 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.33.0 

72 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 73 , 75 
ஹெக்டேர்ஸ் . 

எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 71/3 எண்ணுள்ள 

நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அர்ச்சனா 
வடக்கில் 69 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 
70/5ஏ எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 70 / 2 சொந்தமானதும் நில அளவை எண் . 71/5 கொண்டதுமான 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 79 எண்ணுள்ள ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.39.5 ஹெக்டேர்ஸ் . 
நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அட்வான்ஸ் 
இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 

13 . வடக்கில் 70 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
சொந்தமானதும் நில அளவை எண் . 70/ 1 கொண்டதுமான ரயத்து 

76/ 3,4 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 76/ 2 
நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.14.5 ஹெக்டேர்ஸ் . 

எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 78 , 77 

எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் 
வடக்கில் 70 /1 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் அக்னி இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 
70/5ஏ எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 70/ 4 சொந்தமானதும் நில அளவை எண் . 76/ 1 கொண்டதுமான ரயத்து 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 79 எண்ணுள்ள நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0 .68.5 ஹெக்டேர்ஸ் . 
நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அட்வான்ஸ் 
இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 

14 . வடக்கில் 76/1 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
சொந்தமானதும் நில அளவை எண் . 70/ 2 கொண்டதுமான 

76/ 4 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 94ஏ 
ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.38 .5 ஹெக்டேர்ஸ் . 

எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 77 எண்ணுள்ள 

நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அக்னி 
8 . வடக்கில் 70/2 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 

70/ 5ஏ , 5பி எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 76 சொந்தமானதும் நில அளவை எண் . 76/ 2 கொண்டதுமான 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 70/3 ,79 ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.51.5 ஹெக்டேர்ஸ் . 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் 
அட்வான்ஸ் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 

15 . வடக்கில் 81 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 70/ 4 

77 /2, 3 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 94ஏ 
கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0. 70 .0 

எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 82 எண்ணுள்ள 
ஹெக்டேர்ஸ் . 

நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அக்னி 

இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 
9 . வடக்கில் 69 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் சொந்தமானதும் நில அளவை எண் . 77 / 1 கொண்டதுமான ரயத்து 

71 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 70 /5பி நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.49.0 ஹெக்டேர்ஸ் . 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 70/1,2 , 4 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் " 

. 16 . வடக்கில் 81 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 

77 / 4 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 77 / 3 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 77/1 எண்ணுள்ள 19 . வடக்கில் 78 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , 
நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அக்னி கிழக்கில் 77 /9 எண்ணுள்ள் நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 
இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 94ஏ எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 77 / 7 
சொந்தமானதும் நில அளவை எண் . 77 /2 கொண்டதுமான ரயத்து எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் 
நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.17.0 ஹெக்டேர்ஸ் . 

அக்னி இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 

சொந்தமானதும் நில அளவை எண் . 77 /8 கொண்டதுமான ரயத்து 
17 . வடக்கில் 77 /2 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , 

நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.25 .5 ஹெக்டேர்ஸ் . 
கிழக்கில் 77 /4 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 
94ஏ எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 77/1 20 . வடக்கில் 78 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் 76 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 94ஏ 
அக்னி இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 77 / 8 எண்ணுள்ள 
சொந்தமானதும் நில அளவை எண் . 77 / 3 கொண்டதுமான ரயத்து நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் அக்னி 
நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0.11.5 ஹெக்டேர்ஸ் . 

இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுக்கு 

சொந்தமானதும் நில அளவை எண் . 77/ 9 கொண்டதுமான ரயத்து 
18 . வடக்கில் 78 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , கிழக்கில் 

நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0. 36.0 ஹெக்டேர்ஸ் . 
77 / 6 எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , தெற்கில் 94ஏ 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் , மேற்கில் 77 / 4 , 81 கூடுதல் நில எடுப்பு பரப்பு 8 .13. 0 
எண்ணுள்ள நில அளவை புலத்தாலும் சூழப்பட்டதும் மெசர்ஸ் ஹெக்டேர்ஸ் அல்லது 20 .08 ஏக்கர் . 
அட்வான்ஸ் இன்ப்ஃரா டெவலப்ஃபர்ஸ் பிரைவேட் 
லிமிடெட்டுக்கு சொந்தமானதும் நில அளவை எண் . 77/ 5 
கொண்டதுமான ரயத்து நஞ்சை நிலம் மொத்த பரப்பு 0 .41 . 0 

ச . விஜயகுமார் , 
ஹெக்டேர்ஸ் . 

அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


